GOVERNMENT OF TAMIL NADU 

2015 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs . 1. 60 Paise . 


. 


ERNMENT 


AMIT 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


DALERE 


ZGOVERN 


NADU 


52 


" UTHAL 


PUBLISHED BY AUTHORITY 


10 HÉ LÝ 


PIUMPHS 


No. 15 ] 


CHENNAI, WEDNESDAY , APRIL 15 , 2015 
Chithirai 2 , Manmadha , Thiruvalluvar Aandu – 2046 


Part 11Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages 


ENVIRONMENT AND FORESTS DEPARTMENT 


314 


[Environment Control - Adjudication of disputes relating to Environment and Pollution - 
Appointment of Chairman to the Appellate Authority .. . 

HOUSING AND URBAN DEVELOPMENT DEPARTMENT 
Tamil Nadu Town and Country Planning Act : 


Exemption from the Provisions for the Regulation of Second Master Plan for Chennai 

Metropolitan Area relating to construction of Commercial Building at Egmore Village 
and Pallikaranai Village Chennai 


314 


LAW DEPARTMENT 


Notaries Act: 
Removed the certain person as Notaries in the Register of Notories in Nagercoil District 

under the Notories Act. .. 


315 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
Labour Courts for Adjudication 


315 - 316 


D .T.P. — 11-2 ( 15 ) — 1 


[ 313 ] 


314 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II— Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


ENVIRONMENT AND FORESTS DEPARTMENT 


HOUSING AND URBAN DEVELOPMENT DEPARTMENT 


Notifications under the Tamil Nadu Town and 

Country Planning Act. 
Exemption from the Provisions for the Regulation of 

Second Master Plan for Chennai Metropolitan Area 
relating to construction of Commercial Building at 
Egmore Village, Chennai under the Act. 


Secretariat, 15th April 2015 
No. 11(2)/EF /178/2015 . 
[Environment Control - Adjudication of disputes relating to 

Environment and Pollution - Appointment of Chairman to 

the Appellate Authority - Orders - Issued .] 
The following Government Order is republished : 
[G . O . Ms. No . 47 , Environment and Forests (EC - 1), 

28th March 2015 , un 6 60f 14 , gu , 15006 (66U 

30010 - 2046 .] 
Read : 
1. G . O . Ms. No . 208 , Environment and Forests (EC - 1) 

Department, dated 15 -09- 2000 . 
2 . G . O . Ms. No. 23 , Environment and Forests (EC - 1) 

Department, dated 29 -01-2012 . 
3 . G . O . Ms. No. 66 , Environment and Forests (EC - 1) 

Department, dated 07 -05 - 2013 . 
Order : No . 47 , Environment and Forests (EC - 1 ), 

28th March 2015 . 
Section 28 of the Water ( Prevention and Control of 
Pollution ) Act, 1974 and Section 31 of Air (Prevention and 
Control of Pollution ) Act, 1981 provide that the State 
Government may constitute a State Appellate Authority 
consisting of one or three persons as it may think fit to be 
appointed to help in the adjudication of disputes relating 
to Environment and Pollution . 

2 . In pursuance of the orders of the Supreme Court in 
its Judgment in Civil Appeal Nos . 368 - 371 of 1999 of 
SLP (Civil) Nos . 10317 - 10320 /98 and Civil Appeal Nos. 372 , 
373 /99 in SLP (Civil) Nos . 10380 & 13380 /98 , the Authority 
is composed of a retired Judge of High Court as Chairman 
and Experts / Scientists in the field of Pollution Control as 
Members. Accordingly , the Appellate Authority for Tamil Nadu 
was constituted vide Government order 1st cited . 

3. In reference 2nd read above , Hon ble Justice Thiru 
T . V . Masilamani, retired Judge of Madras High Court was 
appointed as the Chairman , Appellate Authority with 
effect from 24 -01- 2012 and his term expired on 23 -01-2015 . 

4 . The Government after careful examination appoint 
Hon ble Justice T. Sudanthiram as Chairman , Appellate 
Authority , for adjudication of disputes relating to Environment 
and Pollution Control for a period of three years from the 
date of issue of order . 

5 . The terms and conditions of appointment of the 
Chairman of Appellate Authority shall be as per G . O . Ms. 
No. 116 , Environment and Forests (EC - 1) Department, dated 
25 - 10 - 2007 

(By Order of the Governor) 


[G . O . ( 3D ) No. 8, Housing and Urban Development (UD - V ) 

17th March 2015 , un cof 3, gw , 60 UN 
30010 – 2046.] 

No. II ( 2 )/HOU / 179/2015 . - In exercise of powers conferred 
under Section 113 of the Tamil Nadu Town and Country 
Planning Act, 1971 ( Tamil Nadu Act 35 of 1972 ) the Governor 
of Tamil Nadu hereby exempt the commercial building at 
Door Nos.48 /2 , 49 / 2 & 50 , Harris Road R . S . Nos . 1389/ 2 , 
1389 /5 , 1389/6 , 1389/7 , 1389 /8 , 1389 /9 and 1391/2 , Block 
No. 47 of Egmore Village, Chennai from the provisions of 
Development Regulations 28 (7 ) A relating to Basement floor 
roof above Ground Level (maximum allowable is 1. 20m and 
provided is 1 .52m which is excess of 0 . 32m ); Development 
Regulations 2 (34) Annexure XVIII(11) relating to service floor 
height (maximum allowable is 1 .5m whereas the 
exiting service floor height is 2 .74m which is excess by 
0 . 17m ); DevelopmentRegulations 28 (6 ) Annexure XVII relating 
to corridor width (The required corridor width is 2m whereas 
the existing corridor width is 1. 40m which is less by 0 .60m .); 
and Development Regulations 28 ( 2 ) G relating to setbacks 
and car parking lots to the extent required under rule 28 ( 4 ) 
by regularizing the sub- division with disclaimer to residuary 
plot, if any , of Development Regulations Second Master Plan 
for Chennai Metropolitan Area 2026 . 


Exemption from the Provisions for the Regulation of 

Second Master Plan for Chennai Metropolitan Area 
relating to construction of Guest House Building at 
Pallikaranai Village , Chennai under the Act. 


[G . O . (3D ) No. 9, Housing and Urban Development (UD - V ) 
20th March 2015 , unit of 6 , gw , 

UN 
3600T - 2046.] 


No. 11( 2 )/HOU /180 /2015 . - In exercise of powers conferred 
under Section 113 of the Tamil Nadu Town and Country 
Planning Act, 1971 ( Tamil Nadu Act 35 of 1972) the Governor 
of Tamil Nadu hereby exempt the construction of the Stilt 
Floor (Part) / Ground Floor (part) + 6 Floors electrical room 
in terrace floor (Shop in ground floor; Auditorium in 1st and 
2nd floor ; conference room and office in 3rd floor; guest 
rooms in 4th floor to 6th floor) Guest House building for 
Odisha Bhavan in S .No .26 /3 of Pallikaranai Village , Chennai 
from the provisions of violation of Development Regulation 
28 ( 2 ) ( A ) relating to site extent; Development Regulation 
28 (2 )(B ) relating to plot coverage ; Development Regulation 
28 ( 2 )G relating to set back violation on the eastern side; 
Development Regulation 28 ( 2 )6 relating to Corridor width ; of 
Second Master Plan for Chennai Metropolitan Area 2026 . 


HANS RAJ VERMA , 
Principal Secretary to Government. 


DHARMENDRA PRATAP YADAV , 

Secretary to Government. 


Apr . 15 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


315 


LAW DEPARTMENT 

கோரிக்கை எண் 3 

" அனைத்து தொழிலாளர்களுக்கும் அடிப்படை சம்பளத்தில் 
Notories in Nagercoil District under the Notories Act. ரூ . 10 , 000 / - உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் என்ற 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? ஆம் எனில் , 
[ G .O Ms . No . 116 , Law ( Administration), 25th March 2015 . ) 

தக்க உத்தரவுகள் பிறப்பிக்க. 
No . II( 2 )/LAW/ 181 / 2015 . - In exercise of the powers 

கோரிக்கை எண் 4 
conferred by clause ( d ) of Section 10 of the Notaries 
Act , 1952 (Central Act Lill of 1952 ) read with sub - rule ( 13 ) " நிலையான அகவிலைப்படியாக நுகர்வோர் விலைவாசி 
of rule 13 of the Notaries Rules , 1956 , the Governor of குறியீட்டு எண் . 2001 = 100 வரிசையில் 101 புள்ளிகளுக்கு 
Tamil Nadu hereby removes the name of Thiru G . Subramonia சமநிலைப்படுத்தி ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் மாதம் ரூ . 35 / - யை 
Pillai, Notary in Nagercoil from the Register of Notaries அகவிலைப்படியாக வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
maintained by the Government under Section 4 of the 

கோரிக்கை நியாயம் தானா ? ஆம் எனில் , தக்க உத்தரவுகள் 
said Act. 

பிறப்பிக்க. 
S . S . POOVALINGAM , 

கோரிக்கை எண் 5 
Secretary to Government ( incharge ) 

" வீட்டு வாடகைப்படி 50 % உயர்த்தப்பட்டு வழங்க வேண்டும் 

என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? ஆம் 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

எனில் , தக்க உத்தரவுகள் பிறப்பிக்க . 
Disputes between Workmen and Managements referred Comf666 T600 6 
to Labour Courts for Adjudication . 

" உற்பத்திப்படி 50 % உயர்த்தப்பட்டு வழங்க வேண்டும் என்ற 
ஏரோட்டோ போல்ட்ரோஜ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் , 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? ஆம் எனில் 
ஸ்ரீபெரும்புதூர் . 

தக்க உத்தரவுகள் பிறப்பிக்க . 

கோரிக்கை எண் 7 
[ அரசாணை ( டி ) எண் 100 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

( அ2)த் துறை , 10 மார்ச் 2015, மாசி 27 , ஜய , திருவள்ளுவர் " சலவைப்படியாக மாதம் ரூ . 1,000/ - வழங்கப்பட வேண்டும் 
ஆண்டு - 2046 .) 

என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? ஆம் 

எனில் , தக்க உத்தரவுகள் பிறப்பிக்க . 
No . II(2 )/LE /182/2015 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிடப்பட்டுள்ள பொருள் தொடர்பாக ஏரோட்டோ போல்ட்ரோஜ் 

கோரிக்கை எண் 8 
இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் , ஒன்றுபட்ட " வெப்பப்படியாக மாதம் ரூ . 1, 000 / - வழங்கப்பட வேண்டும் 
தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற தொழிற் சங்கத்துக்குமிடையே என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? ஆம் 
தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

மேற்சொன்ன தகராறை சென்னை தொழிலாளர் நீதிமன்ற கோரிக்கை எண் 10 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் " தொழிலாளர்களுக்கு மாதந்தோறும் 3 குளியல் சோப்பு , 
அவர்கள் கருதுவதாலும் ; 

3 சலவை சோப்பு , மாதம் ஒருமுறை டவல் வழங்கப்பட வேண்டும் 
1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? ஆம் 
சட்டம் XIV / 1947 ) 10( 1)(c ) பிரிவிலும் , 10 (1 )(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , கோரிக்கை எண் 16 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 

" அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஆயுத பூஜையை முன்னிட்டு 
இதனால் ஆணையிடுகிறார் . 

ரூ . 2000 / - பரிசு பொருட்கள் நிர்வாகம் வழங்கிட வேண்டும் 

என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? ஆம் 
மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் எனில் தக்க உத்தரவு பிறப்பிக்க . 
10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சென்னை 

மா . வீரசண்முக மணி , 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

அரசு செயலாளர் . 
இணைப்பு 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி . 
எழுவினா 

[ அரசாணை ( டி ) எண் 109 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

( பி1) த் துறை, 23 மார்ச் 2015, பங்குனி 9, ஜய , திருவள்ளுவர் 
கோரிக்கை எண் 1 

ஆண்டு - 2046 . ) 
" தொழிலாளர்கள் செய்யக்கூடிய உற்பத்தி இலக்கு விஞ்ஞான 

No . II(2)/LE/ 183/2015. - இந்த ஆணையின் இணைப்பில் 
ரீதியில் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
கோரிக்கை நியாயம் தானா ? ஆம் எனில் , தக்க உத்தரவுகள் 

போக்குவரத்துக் கழகம் , திருநெல்வேலி என்ற நிர்வாகத்திற்கும் , 
பிறப்பிக்க. 

நெல்லை மாவட்ட போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் , (சி . ஐ . டி . யு ) 
திருநெல்வேலி என்ற தொழிற்சங்கத்துக்குமிடையே தொழிற் தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


316 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


இணைப்பு 


எழுவினா 


மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10( 1)(c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , திருநெல்வேலி 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


திரு . எஸ் . ராஜகோபால் (பணி எண் 3746 ), ஓட்டுனருக்கு 
13 - 07 - 2005 முதல் 29 - 10 - 2005 வரை பணி வழங்கப்படாத 
நாட்களை பணி நாட்களாக அறிவிக்க வேண்டும் என்றும் 
அதற்கான பணப்பலன்கள் அனைத்தும் வழங்க வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 


ஆம் எனில் உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


குமார் ஜயந்த் , 
அரசு செயலாளர் ( பொறுப்பு) . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


